

















4 


அடிகள்‌ தென்‌ஆப்பிரிக்காவில்‌ இருந்தபொழுது 
தூம்‌ கண்ட புதுமுறையை அங்குச்‌ சோதனை செய்து 
பார்க்க முற்பட்டார்‌; அதற்கு ஏற்பத்‌ தம்மைப்‌ 
பண்படுத்திக்‌ கொண்டு சோதனையில்‌ இறங்கினார்‌. 
சே தனையில்‌ அம்முறை வெற்றி கண்டது. 
கொடுமையை எதிர்க்கவும்‌, அமைதியை வளர்க்கவும்‌. 
அதுவே சிறந்த சா தனம்‌ என்பது தெளிவாயிற்று. 

பின்னர்‌ அடிகள்‌, கம்‌ தாய்நாடாகிய பாரதத்தில்‌ 
அவ்வற்புத ஆயுதத்தை முழு அளவில்‌ பயன்படுத்த 
முனைந்தார்‌; முதற்கண்‌ சத்தியத்தைக்‌ கடைப்பிடிக்க 
வும்‌, தியாகம்‌ செய்யவும்‌, அஹிம்சை நெறியில்‌ தவழுது 
நடக்கவும்‌ மக்களுக்குப்‌ பயிற்சி அளித்தார்‌; அப்பயிற்சி 
யில்‌ பண்பட்ட மக்களைக்‌ கொண்டு சமூகக்‌ கொடுமை: 
களைத்‌ தகார்க்கவும்‌, அரசியல்‌ அடிமைத்‌ தளையை 
அறுக்கவும்‌, சத்தியாக்கிரகப்‌ பெரும்‌ போரைத்‌ தொடங்‌ 
கினார்‌. போரின்‌ இடையில்‌ நேர்ந்து சோதனைகளைக்‌ 
கடந்து இறுதியில்‌ வெற்றிக்கொடி ஏந்தினார்‌. 
அவ்வெற்றியைக்‌ கண்டு உலகமே வியந்தது; சரித்திரம்‌ 
காணாத புதுமை. என்று அதனைப்‌ போற்றியது... 

உலகப்‌ பெருமக்களில்‌ பலர்‌ அப்புதுமுறையைப்‌ 
பற்றி அறிய முற்பட்டனர்‌. பலர்‌ அதனை ஆராயத்‌ 
.குலைப்பட்டனார்‌. அவர்கள்‌ அதன்‌ அருமை கண்டு 
(பெருமையாகப்‌ பேசிப்‌ பாராட்டினர்‌. அனால்‌ அதனைத்‌. 
குாமும்‌ கையாண்டு அமைதி காணத்‌ துணிந்தவர்‌ மிகச்‌ 
சிலரே. அவருள்‌ அடிகளின்‌ சத்தியாக்கிரக முறையை 
அப்படியே மேற்கொண்டு, கொடுமையை எதிர்த்துப்‌ 
"போர்‌ முரசு கொட்டிய சமாதான வீரர்‌. மார்ட்டின்‌ 
லூதர்‌ கிங்‌ ஒருவரே ஆவர்‌. 

மார்ட்டின்‌ லூதார்‌ இங்‌ அமெரிக்காவில்‌ கிறித்தவ 
ச0த குருவாக வாழ்க்கையைத்‌ தொடங்கியவர்‌... 


5 

அமெரிக்கா நாடு செல்வச்‌ செழிப்பிலும்‌, அறிவு 
வளத்திலும்‌, படை வலிமையிலும்‌ உலகிலேயே 
முதலிடம்‌ பெற்றிருந்தும்‌, அங்கு மக்கள்‌ வாழ்க்கையில்‌, 
அமைதி இல்லாதிருப்பது அவருக்கு மிக்க. வேதனை 
அளித்தது. நிற வேற்றுமையும்‌, அது காரணமாக 
நாட்டுக்‌ குடிமக்களின்‌ ஒரு பகுதியினரான நீகிரோக்கள்‌ 
உரிமையின்றி அடிமைப்‌ படுத்தப்பட்டிருப்பதுமே அங்கு 
அமைதியைக்‌ குலைத்து வந்தன. அமெரிக்காவில்‌ மட்டு 
மன்றி உலகின்‌ வேறு பல இடங்களிலும்‌ நிறவேற்றுமைப்‌ 
பேய்‌ தலைவிரித்தாடியது. அதனால்‌ உலக சமா தானம்‌ 
உருக்குலந்து வந்தது. 

மார்ட்டின்‌ லூதர்‌ இங்‌, அமெரிக்காவில்‌ அக்‌ கொடு 
மையை எதிர்த்துக்‌ களைந்து அமைதியை நிலைபெறச்‌ 
செய்தால்‌, அஃது உலகில்‌ அக்கொடுமை மறையவும்‌, 
சமாதானம்‌ தோன்றவும்‌ வழிசெய்யும்‌ என்று ௧௫௬ தினார்‌. 
காந்தியடிகள்‌ கண்டு, கையாண்டு, வெற்றிகொண்ட 
சாத்துவிக சத்தியாக்கிரக முறையே அதற்கு ஏற்ற 
சாதனம்‌ என அவர்‌ உறுதியாக நம்பினார்‌; அதனையே 
தாமும்‌ மேற்கொண்டு, அடிகளின்‌ அடிச்சுவட்டையே 
பின்பற்றிப்‌ போராட்டத்தைத்‌ தொடங்கி நடத்தினார்‌. 
'இடையில்‌ பல இன்னல்களும்‌ இடுக்கண்களும்‌ அடுக்கடுக்‌ 
காக அவரை அடர்த்தன. அவர்‌ அவை அனைத்தையும்‌ 
பொறுமையாக ஏற்றுக்‌ கொண்டு, . மெய்வருத்தம்‌ 
பாராமலும்‌, பசி நோக்காமலும்‌, கண்‌ துஞ்சாமலும்‌, 
.எவ்வெவர்‌ தீமையும்‌ மேற்கொள்ளாமலும்‌ கருமமே 
கண்ணாகச்‌ செயலாற்றினார்‌. உலகம்‌, அமைதிக்கு 
உழைத்த அருளாளர்‌ வரிசையில்‌ அவருக்கும்‌ இடம்‌ 
அளித்தது. அதற்குரிய நோபல்‌ பரிசும்‌ அவரை நாடி 
வந்தது. ப 

செயற்கரிய செய்து சிறப்பெய்திய அப்பெரியாரின்‌ 
வாழ்க்கை வரலாற்றை இனிக்‌ காண்போம்‌. 











9 


இவ்விதம்‌ அவர்‌ தமக்குத்தாேம முனகிக்‌ 
முகாள்வார்‌. 


மார்ட்டினின்‌ கணித ஞானம்‌ ஒரு குறிப்பிட்ட 
வருடத்தில்‌, கிங்‌ குடும்பத்தினருக்கு நல்லவிதத்தில்‌ 
பயன்பட்டது அவரது குந்தையான ஜேம்ஸ்‌ ஆல்பர்ட்‌, 
கஇங்கின்‌ மகசூலை, எசமானர்‌ மதிப்பிட்டுக்‌ 
"கொண்டிருந்தார்‌. அப்போது ஆல்பர்ட்‌ இங்‌, பேசாமல்‌ 
.நின்றுகொண்டிருந்தார்‌. அவருக்கு எ முத வோ, 
படிக்கவோ அவ்வளவாகத்‌ தெரியாது. அகையால்‌, 
எசமானார்‌, கணக்குகள்‌ தெரிந்தவர்‌ என்பதால்‌, 
அவரிடம்‌ அதிக மதிப்பு வைத்திருந்தார்‌. எசமான்‌ 
அசணச்குப்‌ பார்த்துவிட்டு அல்பர்ட்‌ இங்கின்‌ பக்கம்‌ 
திரும்பினார்‌. **நல்லது! இரண்டு பேரும்‌ ஒருவருக்‌ 
"கொருவர்‌ ஒன்றும்‌ கொடுக்க வேண்டியதில்லை. கணக்குச்‌ 
சரியாகப்‌ போய்விட்டது”” என்று இளித்துக்கொண்டே 
கூறினார்‌ அவர்‌. 

“சரியாகப்‌ போய்விட்டது” என்று எசமானர்‌ கூறிய 
தற்கு அர்த்தம்‌ என்ன தெரியுமா? கிங்கின்‌ பருத்திக்கும்‌, 
அவார்‌ முந்தின மாரிக்காலத்துல்‌ எசமானர்‌ கடையில்‌ 
உணவும்‌, மற்றச்‌ சாமான்களும்‌ வாங்கியதற்கும்‌ 
சரியாகப்‌ போய்விட்டது என்பதுதான்‌. அதற்கு 
இன்னொரு அர்த்தமும்‌ உண்டு. கிங்கும்‌, அவரது குடும்‌ 
பத்தினரும்‌, பருத்தி விளைவிப்பதற்காகப்‌ பல மாதங்கள்‌ 
உழைத்ததற்கென்று பணமாக எதுவும்‌ அவருக்குக்‌ 
இடைக்காது. ஆகவே, அடுத்த அறுவடை வரையில்‌ 
ஒரு வருட காலத்தையும்‌, பணமேதுமின்றியே கழிக்க 
“வேண்டியதுதான்‌; அதன்‌ விளைவாக, அடுத்த வருடம்‌ 
கணக்குத்‌ தர்க்கும்பேதும்‌, தூம்‌ மறுபடியும்‌ 
.ஏசமானரின்‌ கடைக்குக்‌ கடன்பட்டிருப்போம்‌ என்பது 
இங்குக்குச்‌ சந்தேகமில்லாமல்‌ தெரிந்தது. தாங்கள்‌ 


10 


எல்லாருமே எவ்வளவுதான்‌ கடுமையாக உழை குதாலுங்‌: 
கூட, முன்னேற முடியாது என்றே அவருக்குகது 
தோன்றியது. 

ஆனால்‌, அந்த' வருடம்‌ விஷயம்‌ வேறுவிதமாக 
இருக்கவேண்டியதாயிற்று. சிறுவரான மார்ட்டின்‌... 
எசமானர்‌ கணக்குப்‌ போடுவதைக்‌ கமுகுபோல்‌ கவனித்‌. 
துக்கொண்டிருந்தார்‌. அவருக்கு ஒரு வெள்ளையரை 
நேருக்கு நேர்‌ பார்த்துப்‌ பேசத்‌ தைரியமில்லை. ஆனால்‌ 
அவர்‌ தம்‌ தந்தையினிடம்‌, “அப்பா! எசமான்‌ ஏழரை 
மூட்டை விதையைக்‌ கூட்டிக்கொள்ள மறந்துபோய்‌ 
விட்டார்‌. அது இட்டத்தட்ட ஓராயிரம்‌ டாலம்‌ 
வரும்‌!”” என்று. கூறினார்‌. 

அரை ஆயிரம்‌ டாலர்களே கிங்‌ குடும்பத்தினருக்குப்‌- 
பெரிய செல்வம்‌ போலத்‌ தோன்றிற்று. மார்ட்டின்‌ 
குமக்குத்‌ தாமே புன்னகை புரிந்துகொண்டார்‌... 
அத்தனைப்‌ பணமிருந்தால்‌ குடும்பம்‌ முழுதும்‌: 
நேர்த்தியான உடைகள்‌ உடுத்திக்கொண்டு மாதா. 
கோயிலுக்குப்‌ போகலாமே என்றெண்ணி, அதைப்‌ 
பற்றிக்‌ கற்பனை செய்து பார்த்தார்‌. அது தம்‌ அன்னைக்கு. 
எத்துணைப்‌ பெருமையாயும்‌ மகிழ்ச்சியாயுமிருக்கும்‌ 
என்று எண்ணினார்‌. 

ஆனால்‌, எசமானர்‌. அதனைக்கேட்டு மகழ்ச்சி: 
கொள்ளவில்லை. அவர்‌ விதையைப்‌ பற்றி மறந்து 
விட்டிருக்கவில்ல. அதை வேண்டுமென்றே கணக்க” 
லெடுத்துக்‌ கொள்ளாமல்‌ விட்டு விட்டார்‌. ப 

“ஏய்‌! நான்‌ விஷமக்காரர்களுக்கு இடங்கொடுக்க 
மாட்டேன்‌. நீயார்‌ என்பதை மறந்து விடாதே. நீ: 
உன்னைப்‌ பெறிதாக நினைத்துக்கொண்டு நடந்தாயோ 
உன்னை என்‌ நிலத்தை விட்டுத்‌ துறத்தியடித்து 
விடுவேன்‌. ஆமாம்‌, நினைவில்‌ வைத்துக்கொள்‌? என்ன. 


1 1 


நான்‌ சொல்கிறது கேட்கிறதா?” படமா மார்ட்டினைப்‌ 
பயமுறுத்தினார்‌ அவர்‌. 


அவர்‌ கூறியது மார்ட்டின்‌ காதில்‌ விழுந்தது. 
ஆனால்‌, அவர்‌ அதைக்‌ கேட்டுத்‌ இருப்தி அடையவில்லை. 
அவர்‌, மேலும்‌ தம்‌ சொந்த முறையில்‌ கணக்குப்‌ 
போட்டுக்கொண்டிருந்தார்‌. “நாங்கள்‌ எல்லாருமாக 
அத்துணை மணி நேரம்‌ வேலை செய்கிறோம்‌; ஆனாலும்‌.. 
ஒழுகும்‌ பழங்‌ குடிசையில்‌ வசிக்கிறோம்‌. எசமானோரர 
குறைவாக வேலை செய்கிரார்‌; அப்படியிருந்தும்‌ 
தோர்த்தியான பெரிய வீட்டில்‌ வ௫ிக்கிறார்‌. எங்களுக்கு. 
மட்டும்‌, ஏன்‌ கடைசியில்‌ ஒன்றும்‌ இல்லாமலேயே 
போய்‌ விடுகிறது2”” என்று அவர்‌ ஆச்சரியப்பட்டார்‌. 


மார்ட்டினுக்குப்‌ பதினைந்து வயதானபோது அவர்‌. 
பண்ணையை விட்டுவிட்டு, வேலை தேடி. இருபத்தைந்து: 
மைல்களுக்கு அப்பால்‌ உள்ள அட்லாண்டாவிற்குச்‌ 
சென்றார்‌. விமோசனத்திற்கே இடமில்லாத்‌. 
வாழ்க்கையைச்‌ சகித்துக்கொண்டிருக்க முடியவில்லை 
அவரால்‌. ஒருவாரம்‌ முழுதும்‌ முதுகெலும்பு ஓடியும்‌. 
படியாக வேலை செய்வது; பிறகு நிறையக்‌ குடித்து 
விட்டுச்‌ சிலமணி நேரம்‌ தன்னை மறந்திருப்பது--அ௮துூ 
நல்ல வாழ்க்கை என்று அவர்‌ நினைக்கவில்லை. அது: 
அவர்‌ தந்தையாரின்‌ வழி. ஆனால்‌, அது மார்ட்டின்‌. 
வழி அன்று. 

அதிகமான படிப்பு இருந்தால்‌, வாழ்க்கையை மேம்‌: 
படுத்திக்கொள்ள உதவும்‌ என்பது அவருக்கு ஐயமநுத்‌- 
தெரிந்தது. அந்தப்‌ படிப்பைப்‌ பெறுவதற்காகத்தான்‌ 
அவர்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்‌. அப்போது வயிறு வளர்ப்‌: 
பதற்காக அவர்‌ பகலில்‌ வேலை செய்தாக வேண்டி... 
யிருந்தது; அந்தக்‌ காலத்தில்‌ நீகிரோக்களுக்குக்‌. 








14 


சகெட்டோ” பகுதி. அதில்‌ வசித்துவந்த பெரும்பான்மை 
,பினருக்கு ஒர்‌ அம்சம்தான்‌ பொதுவான தாயிருந்த து; 
அவர்கள்‌ எல்லாரும்‌ நீகிரோக்களாயிருந்ததுதான்‌ அது. 

அவர்களுள்‌ சலங்‌ கல்வி அறிவில்லாதவர்களாய்‌ 
வயல்களில்‌ வேலை செய்தவார்கள்‌. அவர்கள்‌ அட்லாண்‌ 
டாவுக்கு வந்தபோது, அவர்களுக்கு வாயில்காப்பது, 
குப்பை எடுத்துச்‌ செல்வதுபோன்ற கீழ்த்தரமான வேலை 
களே இடைத்தன. இலருக்கு நிலையான வேலை கிடைக்க 
வில்லை. ஒரு தொழிலும்‌ கற்றுக்கொண்டிரா தவர்கள்‌, 
கட்டடங்கள்‌ கட்டப்பட்ட போதோ, பள்ளங்கள்‌ தோண்‌ 
.டப்பட்டபோதோ அன்றாடக்‌ கூலிக்கு வேலை செய்தனர்‌. 
செய்வதற்கு வேலை ஓன்றும்‌ இல்லாதபோது அவார்‌ 
களுடைய குடும்பங்கள்‌ பட்டினி கடந்தன. 

பெண்களுள்‌ சிலர்‌, அண்களைவிட அதிர்ஷ்டசாலி 
அகளாமயிருந்தனர்‌. அட்லாண்டாவிலிருந்த பல செல்வார்‌ 
களான வெள்ளையா்‌ வீடுகளில்‌ அவர்களுக்குச்‌ சமையல்‌ 
மவேலையோ, அல்லது பணிப்பெபெண்‌ வேலையோ 
எப்போதும்‌ காத்துக்கொண்டிருந்தது. நீகிரோப்‌ பெண்‌ 
“வெறும்‌ கூலிவேலை செய்க தன்‌ கணவனைவிட அனேக 
. மாக அதிகமாகவே சம்பாதித்து வந்தாள்‌. இப்படி. 
யிருந்த குடும்பங்களில்‌ அ ைமதியின்‌ மையும்‌, 
அதிருப்தியும்‌ நிலவின. அண்கள்‌, தங்கள்‌ குடும்பத்திற்கு 
வேண்டியதைத்‌ தாங்களே சம்பாதித்துப்போட விரும்‌ 
பினார்கள்‌; அந்தப்‌ பொறுட்பைத்‌ தங்கள்‌ பெண்களுக்கு 
விட்டுவிட விரும்பவில்லை. 

ஆயினும்‌, சேரியிலும்கூடச்‌ சிலர்‌ நல்ல நிலைமையில்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருசிலர்‌ கல்லூரிப்‌ பட்டம்‌ 
“பெற்றவர்கள்‌. அப்படிப்பட்டவர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
உத்தியோகங்களில்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
,நீகிரோக்களுள்‌ முதன்முதலாக ஆசிரியர்களாகவும்‌. 


15 


வழக்கறிஞர்களாகவும்‌, மருத்துவர்களாகவும்‌, பல்‌ 
அவைத்தியர்களாகவும்‌ அமர்ந்தவார்கள்‌. மார்ட்டினது 
தந்தையைப்‌ போன்றவர்களும்‌ கொடிய கஷ்டநஷ்டங்‌ 
. களுக்கு ஈடுகொடுத்து முன்னுக்கு வந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ வசித்த இடங்களில்‌ இருந்தவர்கள்‌, இவர்களைப்‌ 
பற்றிப்‌ பெருமையடைந்தார்கள்‌. 
ஆபர்ன்‌ அவென்யுவில்‌ நீகிரோக்களுக்குச்‌ சொந்த 
மான வியாபார நிறுவனங்கள்‌ கூடச்‌ சில இருந்தன. ஒரு 
பாங்கு, இரண்டு இன்ஷ்யூரென்ஸ்‌ கம்பெனிகள்‌, ஒரு 
மருந்துக்கடை ஆகியவையே அவை. இந்த மருந்துக்‌ 
கடைக்கு நகரத்தில்‌ ஐந்து களைகள்‌ இருந்தன. உண்மை 
வரில்‌, ஆபர்ன்‌ அவென்யுவில்‌ கிட்டத்தட்ட கோடீசுவர 
ரான ஒரு நீகிரோகூட இருந்தார்‌. 
அட்லாண்டா *கெட்டோ?வின்‌ உயிர்நாடியான 
பகுதி, கோயில்கள்‌ இருந்த இடமேயாகும்‌. ஆபர்ன்‌ 
அவென்யுவின்‌ ஆறு சதுக்கங்களுக்குள்ளேயே மூன்று 
கோயில்கள்‌ இருந்தன. எபெனெசர்‌ பாப்டிஸ்ட்‌ அலயம்‌ 
மார்ட்டினது குடும்பக்‌ கோயிலாகும்‌. அவரது 
பாட்டனார்‌. அதில்‌ முப்பத்தேழு அண்டுக்‌ காலம்‌ மத 
குருவாகப்‌ பணியாற்றி வந்தார்‌. அவர்‌ தமது அறுபத்‌ 
தெட்டாம்‌ வயதில்‌.தாம்‌ ஞாயிறன்று நிகழ்த்தவேண்டிய 
சமயச்‌ சொற்பொழிவைத்‌ தயார்செய்து கொண்டிருந்த 
போது இறந்து போனார்‌. அப்போது, மார்ட்டினுக்கு 
இரண்டு வயது. அவரது தந்‌ைத அக்கோயிலின்‌ மதகுரு 
- பதவியை ஏற்கனவே, அது கிங்‌ குடும்ப வசமே இருந்து. 
வந்தது. 
மார்ட்டின்‌ வளர்ந்து வருகையில்‌ கோயில்தான்‌ 
அவரது இரண்டாவது வீடாக இருந்தது. அதன்‌ 
மூலமாகவே அவர்‌ தம்‌ வீட்டைச்சுற்றி வித்‌ தவர்களின்‌ 
மனப்போக்கை உணர்ந்தார்‌. தமது தந்‌ைத, அவா்‌ 


16 


களுக்கு ஓரு புதுவிதமான வாழ்க்கை முறையைம்‌ 
போதிப்பதைக்‌ கேட்டு வந்தார்‌. எல்லாரும்‌ தலை: 
நிமிர்ந்து நடக்கேே வண்டுமென்றும்‌, யார்‌ திட்டுவதையும்‌. 
கேட்டுக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாதென்றும்‌, அனால்‌ எப்‌: 
போதும்‌ தெய்வ நெறியிலேயே பணிவோடு நடந்து: 
செல்ல வேண்டுமென்றும்‌, அந்து ஆர்வம்‌ மிக்க வாலிப 
மதகுரு தமது மக்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. அவர்கள்‌- 
குடுமாறித்‌ தவித்தபோது தம்‌ தாயும்‌, பாட்டியும்‌. 
அவர்களுக்கு உணவுப்‌ பொட்டலங்கள்‌ கட்டியதையும்‌. 
மார்ட்டின்‌ கவனித்தார்‌. 

விவிலிய நூலையும்‌, ஏசுநாதரின்‌ போ தனைகளையும்‌: 
உயிர்ப்பொருள்‌ உடையனவாகக்‌ கருதியே அவர்‌ 
வளர்ந்து வந்தார்‌. “ஒரு கன்னத்தில்‌ அடித்தால்‌ மறு 
கன்னத்தைக்‌ காட்டு என்பது கிறிஸ்துநா தரின்‌- 
போதனைகளில்‌ ஒன்று. : பகைவரை நேியுங்கள்‌” என்பது! 
இன்னொன்று, “மற்றவர்கள்‌ உங்களிடம்‌ எப்படி, நடக்க: 
வண்டுமென விரும்புகிறீர்களோ, அப்படியே அவர்‌ 
களிடம்‌ நீங்களும்‌ நடந்துகொள்ளுங்கள்‌” என்பது மற்‌. 
ரொன்று. இந்தப்‌ போதனைகளைத்‌ தம்‌ அண்டை. 
அயலார்‌ அனுசரித்தால்‌ அவர்களுக்கு என்ன பலன்‌: 
கிடைக்கும்‌ என்பதை அவர்‌ தமது இளமையிலேயே 
அறிந்தார்‌. ப 

மார்ட்டினுக்கு நான்கு வயதானபோதேதே அவர்‌ 
ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளில்‌ எபெனசர்‌ 
கோயிலில்‌ தமது தெளிவான, இளம்‌ குரலில்‌ தங்களை த்‌. 
தனித்துப்‌ பாடத்‌ தொடங்கி விட்டார்‌. சீக்கிறத்து 
'லேயே மற்ற நீகிரோப்‌ பிரார்த்தனைக்‌ கூட்டத்தினரும்‌ 
அவர்‌ பாடுவதைக்‌ கேட்க விரும்பினர்‌. அகவே, படு: 
வதற்காக அவரது அன்னை அவரைப்‌ பக்கத்திலுள்ள 
சிறிய நகரங்களுக்கு அடிக்கடி அழைத்துச்‌ செல்ல. 
லானாள்‌. ்‌ ரட்‌ வட | 








19 


மார்ட்டின்‌, பள்ளிக்கூடத்தில்‌ சேர்ந்து சிறிது 
காலத்திற்கெல்லாம்‌, தம்‌ வீட்டின்‌ சுற்றுப்புறப்‌ பகுதி 
யிலும்‌, நகரத்தின்‌ பல இடங்களிலும்‌ இருந்த அறிக்கைப்‌ 
பலகைகளை எழுத்துக்‌ கூட்டிப்‌ படிக்கத்‌ தொடங்கினார்‌. 
அவார்‌, முதலில்‌ படிக்கத்‌ தெரிந்து கொண்டவற்றுள்‌ 
ஒன்று, வெள்ளையருக்கு மாத்திரம்‌?” என்ற அறிக்கை 
யாகும்‌. அவர்‌ பஸ்களிலோ, டிராம்‌ வண்டிகளிலோ மிக 
அரிதாகவே செல்வார்‌. ஏனென்றால்‌ சாதாரணமாக 
அவரது தாயோ, அல்லது தந்தையோ, அவரைத்‌ 
தங்கள்‌ வீட்டு மோட்டார்‌ வண்டியிலேயே அழைத்துச்‌ 
செல்வது வழக்கம்‌. அவ்வாறின்றுிப்‌ பஸ்களிலோ, 
மூறாம்‌ வண்டிகளலிலோ சென்றபோது அவர்‌ 
பல அறிக்கைகளைப்‌ படிக்க நேர்ந்தது. “கறுப்பர்கள்‌ 
(வெளியேறப்‌ பின்புறக்‌ கதவு , வழி” என்பன்‌ 
போன்றவையே அவை. 

அவற்றிலிருந்து தென்‌ பிராந்தியத்தின்‌ உட்‌ 
பகுதியில்‌ வசித்த ஒரு நீகிரோவின்‌ வாழ்க்கை எத்‌ 
தகையது என்பதைப்‌ பற்றிச்‌ சிறுகச்‌ சிறுக அவம்‌ 
உணர்ந்து வந்தார்‌. 

இந்தச்‌ சமயத்தில்தான்‌ மார்ட்டின்‌ .தமது தந்த. 
யான இங்கைப்‌ பற்றிய சில தனிப்பட்ட விஷயங்களைக்‌: 
கவனிக்கத்‌ தொடங்கினார்‌. 

ஒரு நாள்‌, தமது தந்தையோடு கடைத்தெதருப்‌- 
பகுதிப்‌ பக்கம்‌ வண்டியில்‌ சென்று கொண்டிருந்தபோது: 
ஒரு போலீஸ்காரர்‌ அவர்களை நிறுத்தினார்‌. அவார்‌ 
மார்ட்டினது தந்தையிடம்‌, “உன்‌ லைளென்ஸைம்‌ 
பார்க்கணும்‌, பையா” என்று இமுத்தாற்போல்‌ கூறினார்‌. 
பெரும்பான்மையான தெற்கத்தியார்‌, நீகிரோ அண்கள்‌. 
எல்லாரையும்‌, “பையா” என்ற சிறுமைப்படுத்தும்‌ 
வார்த்தையை உபயோகித்தே பேசுவது வழக்கம்‌... 





21 


ஓக்‌ மரத்தின்‌ மீத தறிக்‌ கொண்டோ, அல்லது அதன்‌ 
நிழலில்‌ உட்கார்ந்து படித்துக்‌ கொண்டே பெரும்‌ 
பொமுதைப்‌ போக்குவார்‌. சல சமயங்களில்‌ தமது 
தம்பியுடன்‌ காற்றாடி பறக்க விடுவார்‌; அல்லது தமது 
வீட்டின்‌ முன்‌ பக்கத்து நடைபாதையில்‌ தம்‌ தமக்கை 
கஇறிசுடன்‌ சறுக்கு விளையாட்டு விளையாடுவார்‌. 


அடுத்தாற்‌ போலிருந்த வெற்றிடத்தில்‌ அடிக்கடி 
யந்து விளயாடுவார்கள்‌. ஒரு நாள்‌ அவார்கள்‌ “பேஸ்‌ 
பால்‌” பந்தாட்டம்‌ ஆடியபோது, மார்ட்டினும்‌ அவர்‌ 
தம்பி ஆல்பிரெட்‌ டேனியலும்‌ எதிரெதிர்க்‌ கட்சிகளில்‌ 
இருந்தனர்‌. மார்ட்டின்‌ தமது கட்சியில்‌, பந்து பிடிப்ப 
வறராக இருந்தார்‌. 

ஆல்பிரெட்‌ டேனியல்‌ பந்தை அடிக்க வேண்டிய 
முறை வந்தபோது அவர்‌ அதை அடிக்கத்‌ தவறி 
விட்டார்‌. ஆனால்‌ மட்டை அவர்‌ கையினின்றும்‌ பறந்து 
சென்று கீழே குத்திக்கொண்டு, உட்கார்ந்திருந்த 
மார்ட்டினைத்‌ தாக்கிற்று. மறுகணம்‌, சதக்கென்று 
சப்தம்‌ கேட்டது; அடுத்து மார்ட்டின்‌ தடாரென 
வீழ்ந்தார்‌. வெளிறிய முகத்துடன்‌ தரைரயில்‌ 
அசைவற்றுப்‌ படுத்திருந்தார்‌ அவர்‌. 

“உடம்பு சரியாய்‌ விட்டதா?” என்று ஆஅல்பிரெட்‌, 
மீடனியல்‌ தம்‌ சகோதரரை நெெடுநேரம்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இருந்தார்‌. பிறகு எழுந்து உட்கார்ந்த 
மார்ட்டின்‌, “நான்‌ சரியாகத்தான்‌ இருக்கிறேன்‌. 
ஆனால்‌ நீ தான்‌ சரியில்லை. நீ அடித்தது மூன்றாவது 
மூறை. ஆகவே, கட்டத்தை விட்டு வெளியேற 
வேண்டும்‌”” என்ளுர்‌. 

மார்ட்டினது அனுபவங்களுக்குள்‌, மிக அதிக மனக்‌ 
கஷ்டம்‌ தந்தது அவரது ஆறாவது வயதில்‌ நிகழ்ந்தது. 
ஆபறரின்‌ அவென்யுவில்‌ கடை வைத்திருந்த ஒரு 














27 


யிருந்ததை அவள்‌ மறைக்க முயன்றதேயில்லை. அவர்க: 
ஸிருவரும்‌ மிகவும்‌ நெருங்கிப்‌ பழகுவார்கள்‌. 

மார்ட்டினுக்குப்‌ பன்னிரண்டு வயதான போது,. 
ஒரு ஞாயிற்றுக்‌ கிமமை, வழக்கம்போல்‌ குடும்பத்தினர்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து கோயிலுக்குச்‌ சென்றனர்‌. 
பிரார்த்தனை முடிந்தபிறகு ஜென்னி வில்லியம்ஸ்‌ 
வேரொரு கோயிலுக்குச்‌ செல்வதற்காக அவர்களை 
விட்டுப்‌ பிரிந்தாள்‌. அந்தக்‌ கோயில்‌ மகளிர்‌ நிகழ்ச்சி. 
யில்‌ அவள்‌ ஒரு கெளரவப்‌ பிரசங்கியாகப்‌ பேச விருந்‌ 
தாள்‌. 

குடும்பத்தைச்‌ சேர்ந்த மற்றவர்கள்‌ வீடு திரும்‌. 
பினர்‌. ஆனால்‌ மார்ட்டின்‌ அவர்களோடு போகவில்லை. 
அவர்‌, ஒர்‌ அணிவகுப்பைப்‌ பார்க்க விரும்பித்‌ திருட்டுத்‌. 
துனமாகச்‌ சென்றுவிட்டார்‌. அது, ஆண்டவன்‌ தின 
மான ஞாயிறன்று நடைபெறக்‌ கூடாதெனக்‌ கண்டிம்‌: 
பாகத்‌ தடுக்கப்பட்ட ஒரு செயலாகும்‌. 

மார்ட்டின்‌ அணிவகுப்பைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
நின்றிருந்தபோது, ஒரு நண்பன்‌ கூட்டத்தினரைத்‌. 
தள்ளிக்கொண்டு தம்மை நோக்கி வந்து கொண்டிருந்‌: 
குதைக்‌ கண்டார்‌. அந்தப்‌ பையன்‌ அவர்களது குடும்‌ 
பத்தினால்‌ அனுப்பப்பட்டவனே. அவன்‌ மூச்சுத்திணறிய 
வண்ணம்‌ மார்ட்டினிடம்‌ வந்து, அவரது பாட்டி 
இறந்து விட்டதாகத்‌ தெரிவித்தான்‌. 

பேசச்‌ சென்றிருந்தபோது கோயிலில்‌ ஜென்னி 
வில்லியம்ஸுாக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனே 
அவளை வைத்தியசாலைக்கு. எடுத்துச்‌ சென்ருர்கள்‌. 
அனால்‌ அங்கே போகும்‌ முன்னரே அவள்‌ இறந்து 
விட்டாள்‌. ஞாயிறன்று செய்யக்‌ கூடாது என்று தடை. 
செய்யப்பட்டிருந்த அணிவகுப்பைக்‌ காணத்‌ தாம்‌ 
சென்றதனால்தான்‌ ஆண்டவன்‌ தமக்குத்‌ தண்டனை 


























96 


முறையில்‌ தாம்‌ தமது பேச்சு வன்மையைப்‌ பயன்‌ 
படுத்தித்‌ தம்‌ மக்களை நீதி மன்றங்களில்‌ வெற்றி பெறச்‌ 
செய்யலாமே என்று எண்ணினார்‌. 


எப்போதுமே இப்படித்தான்‌ நடந்தது. ஏதாவது 
ஒரு தொழிலில்‌ புகுவதைப்‌ பற்றி அவர்‌ ஒரு முடிவுக்கு 
வரமுயலும்‌ போதெல்லாம்‌, அவருக்குக்‌ தம்முடைய 
மக்களைப்‌ பற்றிய நினைவு வரும்‌. அவர்களுக்குத்‌ காம்‌. 
மிக அதிகமாக உதவிபுரியக்‌ கூடிய தான ஒரு தொழிலைத்‌ 
தெரிந்தெடுக்கும்‌ வறை எதையும்‌ ஒப்புக்கொண்டு 
விடக்கூடாது என்று நினைத்தார்‌. 


மார்ட்டின்‌ தமது வருங்காலத்‌ தொழிலைப்‌ பற்றி 
ஒரு முடிவுக்கு வரவில்லை யாயினும்‌, அவர்‌ சமுதாய 
வாழ்க்கை நூலையும்‌, ஆங்கிலத்தையும்‌, தமது முக்கியம்‌ 
பாடங்களாக எடுத்துக்‌ கொண்டார்‌. சமூதாய 
வாழ்க்கையறிவு மக்களின்‌ போக்கைப்பற்றி அறிந்து 
கொள்ள உதவும்‌; ஆங்கிலம்‌, அவரை இன்னும்‌ நன்றாகப்‌ 
பேசச்‌ செய்யும்‌-- எனவே இந்தப்‌ பாடங்களை எடுத்துக்‌ 
கொள்வது, ஏதோ நல்லவிதமான ஆரம்பமே என்று 
அவருக்கு நிச்சயமாயிருந்தது. 


முடிவில்‌ ஒரு வியாசந்தான்‌ மார்ட்டினை ஒரு 
இர்மானத்திற்கு வரச்‌ செய்தது--ஹென்றுி டேவிட்‌ 


எண்பது வருடங்களுக்கு முன்னர்‌, மண்ட 
சூஸெட்ஸைச்‌ சேர்ந்த கான்கார்ட்‌ என்ற ரில்‌, 
நியாயமற்ற சட்டங்களுடன்‌ ஓத்துமைக்கத்‌ தோரோ: 
மறுத்தார்‌. தாம்‌ நியாயமென்று கருதிய ஒன்றிற்காக. 
அவர்‌ சிறைக்குக்‌ கூடச்‌ சென்ளுர்‌. சேதர் தலில்‌ வாக்கு. 
அளிக்கும்‌ உரிமைக்காக அள்‌ வறி கொடுக்கவேண்டு 


மென்ற சட்டம்‌, நியாயமற்றது என்று தோரே. 


ரி 











40 


அனால்‌,- தூம்‌ விரும்பியபடி. அமையக்கூடிய மத 
போதகராவதற்குப்‌ போதுமான கல்வியறிவைக்‌ தாம்‌ 
இன்னும்‌ பெறவில்லை என்றே அவர்‌ கருஇனார்‌. எனவே 
அவர்‌ தமக்களிக்கப்பட்ட உபகாரச்‌ சம்பளத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டு பென்ஸில்வேனியாவைச்‌ சேர்ந்த 
செஸ்டரிலுள்ள கிரோசர்‌ மத போதனைக்‌ கல்லூரியில்‌ 
மேசரத்‌ கீர்மானித்தார்‌. 


அங்கு அனைத்தும்‌ தம்மையே பொரறுத்திருக்கும்‌ 
என்பதை அவார்‌ அறியாமலில்லை. எப்படியும்‌, மோர்‌ 
ஹவுஸ்போல இஃது இராது. அங்குப்போலக்‌ கல்‌ லூரியில்‌ 
பகுதி நேரத்தையும்‌, மீதிப்பொமுதை வீட்டிலும்‌ கழிக்க 
முடியாது என்பதை அவர்‌ உணர்ந்தார்‌. இரோசருக்குச்‌ 
செல்வதென்றால்‌ தம்‌ வீட்டிலிருந்து அறுருரறு மைல்‌ 
தூரத்தில்‌ வட பிராந்தியத்தில்‌ வசிக்க வேண்டும்‌; அங்கு 
வெள்ளையான மாணவர்களோடு போட்டியிட்டுப்‌ 
படித்தாக வேண்டும்‌ என்பது அவருக்கு நன்கு தெரிந்‌ 
திருந்தது. அது அவரிடம்‌ பொறுப்புணர்ச்சியையும்‌, 
பக்குவப்பட்ட ஆண்மகனுக்குரிய மன நிலையையும்‌ 
ஊட்டத்‌ தொடங்கியது. சுமார்‌ நூறு பவெள்ளையரான 
மாணவர்களுக்கிடையேயிருந்த ஆறு நீகிரோக்களுள்‌ 
அவர்‌ ஒருவராக இருந்தார்‌. ஒருவிதத்தில்‌ தூம்‌ எப்‌ 
போதும்‌ ஒரு காட்சிப்‌ பொருளைப்போலக்‌ கருகுப்பட்டு 
வரக்கூடுமென்பது அவருக்குத்‌ தெரியும்‌. ஆகவே, தம்‌ 
மக்களின்‌ மதிப்பைக்‌ குறைக்கக்‌ கூடிய எதையும்‌ தாம்‌ 
செய்யவே கூடாது என்று கஇர்மானித்தார்‌. 


சிநேகம்‌ செய்து கொள்வதென்பது மார்ட்டினுக்கு 
எப்போதுமே எளிதான காரியம்‌; கிரோசர்‌ அகுற்கேற்ற 
இடம்‌. ஆனால்‌, வட கரோலினாவிலிருந்து வந்த ஒரு 
மாணவர்‌ மட்டும்‌, நீகிரோக்களைச்‌ சக மாணவர்களாக 
ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நீகிரோக்களைப்பற்றிக்‌ 

































































































































































